Ⓒ 
தமிழ்நாடு அரசு 

2023 


ந 


தமிழ் 


ட 


வாய்மையே 


எண் 3 ] 


வல்லும் 


தொடர் 
எண் 
( 1 ) 


பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 
2 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 
அறிவிக்கை 

[ அரசாணை ( 2 ப ) எண் . 100 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 8 நவம்பர் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 9-1-2019ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 23 முதல் 25 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
11 ( 2 ) /தொ.வே/22/2019ஆம் எண்ணுள்ள , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனை குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் 
தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்புத் தொழில் சார்ந்த பணி இனங்களில் பணியமர்த்தப்பட்டோருள்ளோ வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதிய வீதங்களை , கீழ்க்காணும் விவர அட்டவணைகள் I மற்றும் II இல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் 
கோரியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


1 . 

2 . 

3 . 


4 . 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 18 , 2023 
தை 4 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் நடைமுறைக்கு வரும் . 

விவர அட்டவணை -1 

தங்கத்தாலான பொருட்கள் தயாரிப்பு 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
[ விலை : ரூ .1.60 காசு 


அ . செய்யும் வேலைக்கேற்ற ஊதியங்கள் 

1 கிராம் முதல் 5 கிராம் வரை 

5 கிராமுக்கு மேல் 10 கிராமிற்குள் 

10 கிராமுக்கு மேல் 20 கிராமிற்குள் 

20 கிராமுக்கு மேல் 30 கிராமிற்குள் 


DTP - II - 2- ( 3 ) ( T Sup ) -1 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 
தங்கத்தின் எடை 

( 2 ) 


[ 1 ] 


’ 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( கிராம் ஒன்றுக்கு ) 

( 3 ) 


கற்கள் 
பொருத்தப்படும் 
பொருட்கள் 
( ரூ.காசு ) 


120.17 

84.15 

58.09 

54.06 


கற்கள் 

பொருத்தப்படாத 

பொருட்கள் 

( ரூ.காசு ) 


300.40 

240.34 

180.23 

120.17 


தொடர் 
எண் 

( 1 ) 


5 . 

6 . 

7 . 

8 . 


அ . கொலுசு தயாரிப்பு 

தொடர் 

எண் 


1 . 

2 . 

3 . 


30 கிராமுக்கு மேல் 40 கிராமிற்குள் 

40 கிராமுக்கு மேல் 50 கிராமிற்குள் 

50 கிராமுக்கு மேல் 75 கிராமிற்குள் 

75 கிராமுக்கு மேல் 

ஆ . நாள் அடிப்படையிலான அடிப்படை ஊதியங்கள் : நாளொன்றுக்கு ரூ .399.50 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 

தங்கத்தின் எடை 
( 2 ) 


தொடர் 
எண் 


( 1 ) 


பணியின் வகை 


கம்பி இழுத்தல் 

ஜதை வளைத்தல் 

பூக்கள் தயாரிப்பு 


( a ) கெட்டி 

( b ) மெல்லியது 


4 . 

அரும்பு 

5 . 

சங்கிலி 

6 . 

சலங்கை 

7 . 

முகப்பு 

8 . 

திருகாணி 

9. ஒன்று சேர்த்தல் ( முழு வடிவம் ) 


ஆ . ஏனைய வெள்ளிப் பொருட்கள் : 


ம்ம் 


( 2 ) 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 
வெள்ளியின் எடை 


( 2 ) 


விவர அட்டவணை- II 

வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்பு 


1 . 

1 கிராம் முதல் 10 கிராம் வரை 

2 . 

10 கிராமுக்கு மேல் 20 கிராமிற்குள் 

3. 20 கிராமுக்கு மேல் 30 கிராமிற்குள் 


2 


4. 30 கிராமுக்கு மேல் 40 கிராமிற்குள் 

40 கிராமுக்கு மேல் 50 கிராமிற்குள் 

6. 50 கிராமுக்கு மேல் 100 கிராமிற்குள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( கிராம் ஒன்றுக்கு ) 

( 3 ) 


கற்கள் 
பொருத்தப்படும் 

பொருட்கள் 
( ரூ.காசு ) 

48.07 

42.09 

36.07 

30.03 


குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( கிலோ ஒன்றுக்கு ) 

( ரூ.காசு ) 

( 3 ) 

48.07 

600.83 


எளிய 
இனங்களுக்கு 


கற்கள் 

பொருத்தப்படாத 

பொருட்கள் 

( ரூ . காசு ) 

96.14 

84.15 

72.12 

60.07 


360.52 

300.40 

72.12 

120.17 

300.40 

480.69 

420.55 

540.74 


குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( ஒவ்வொரு 10 கிராம் மற்றும் அதன் 

பகுதிக்கு ) 

( 3 ) 


( ரூ.காசு ) 

72.12 

70.08 

66.13 

62.07 

60.07 

58.09 


கலை 

வேலைப்பாடுகளுடன் 
கூடியவைகளுக்கு 


( ரூ.காசு ) 

96.14 

90.14 

84.15 

78.11 

74.13 

72.12 


தொடர் 
எண் 


( 1 ) 


7 . 

8 . 

9 . 

10 . 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 
வெள்ளியின் எடை 


( 2 ) 


3 


100 கிராமுக்கு மேல் 200 கிராமிற்குள் 

200 கிராமுக்கு மேல் 500 கிராமிற்குள் 

500 கிராமுக்கு மேல் 1000 கிராமிற்குள் 

ஒரு கிலோ கிராமுக்கு மேல் 


குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( ஒவ்வொரு 10 கிராம் மற்றும் அதன் 

பகுதிக்கு ) 

( 3 ) 


எளிய 
இனங்களுக்கு 


( ரூ.காசு ) 

54.06 

48.07 

36.07 

30.03 


கலை 

வேலைப்பாடுகளுடன் 

கூடியவைகளுக்கு 
( ரூ.காசு ) 

72.12 

62.07 

48.07 

38.03 


A. நாள் அடிப்படையிலான அடிப்படை ஊதியங்கள் : நாளொன்றுக்கு ரூ .386.00 

விளக்கங்கள் :-( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்குக் 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


எண்ணான 

( i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
( 2001 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்ட ) 161 உடன் இணைக்கப்பட்டுள்ளது . 161 புள்ளிகளுக்கு மேல் 
உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு ரூ .2.36 ( இரண்டு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் மட்டும் ) 
கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை ) சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோர் ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
செயலுக்கு வரும் . 

( 2 ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதிய வீதத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , அல்லது ஒரே பணியைச் செய்யும் போது ஆண் மற்றும் பெண் 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்த அளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


ந.அருள் , 

இயக்குநர் ( மு.கூ.பொ ) , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


